தமிழ்நாடு அரசு 

2014 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 1 .60 காசு . 


THE LE 


தமிழ்நாடு அரசிதழ் 


காய் 


-- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய 


மையே வெ 


வெல்லும் 


எண் 25 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 2 , 2014 
ஆனி 18 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு- 2045 


பகுதி VI பிரிவு 1இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 (4 ) - ன்கீழ் செயல்படாத 
சங்கங்களை பதிவு நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 5620/ 71/2013 .) 
கீழே குறிப்பிட்டுள்ள சங்கங்களானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச்சட்டம் பிரிவு 16( 3) ( பி ) ன்படி கோர்வை செய்ய வேண்டிய 
அறிக்கைகளைக் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் எவ்வித கோர்வை செய்யாமல் இருப்பதைத் தொடர்ந்து சங்கப் பதிவுச் சட்டம் 
1975 பிரிவு 44(3) - ன்கீழ் செயல்படாத சங்கங்களாக கருதப்பட்டு இரண்டு முறை அறிவிப்பு அனுப்பப்பட்டும் , இறுதியாக இவ்வலுவலக 
ந .க .எண் 2229/ 1/2013/நாள் .22 - 4 - 2013 - ல் கீழ்கண்ட அனைத்து சங்கங்களுக்கும் 3 - வது முறையாக அறிவிப்பு அனுப்பப்பட்டும் 
மூன்று மாதங்களுக்கு மேல் எவ்வித கோர்வையும் செய்யாததால் , சங்க சட்டபிரிவு 44(4 )- ன் கீழ்கீழ்கண்ட சங்கங்கள் பதிவு நீக்கம் 
செய்யப்பட்டதாக தெரிவித்து தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரம் செய்து அறிவிப்பு செய்யப்பட்ட சங்கங்களின் விவரப்பட்டியல் . மேற்படி 
சங்கம் விரும்பினால் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட ஒரு வருட காலத்திற்குள் பதிவுத்துறைத்தலைவர் அவர்களிடம் சங்க சட்டப்பிரிவு 
சட்டம் 44 ( 5) - ன்கீழ் மேல்முறையீடு செய்யலாம் . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2) 


3 / 1968 


4 /1969 


2/ 1970 
19/1976 


59/ 1977 


29/ 1981 


Ramakirushnajuupet sivagibala sangam . Ramakirusharajupet Tiruttani Taluk . 
ஸ்ரீகண்ணபிரான் கிராம அபிவிருத்தி சங்கம் , 109 நெ . நத்தாநல்லூர் , வாலாஜாபாத் காஞ்சிபுரம் 

வட்டம் . 
Friends Recretion club , Kelachari Road , Sunguvarchatram . 
The Kanchipuram Hogels Association No.20 நெல்லுக்காரத்தெரு , காஞ்சிபுரம் . 
Shree Brahma Gnana Jyothi Ashram , Balaja Street , Jothi Ashram , Tirutani. 
Full Gospel Church of God , 24 வீரண்ண ன் தெரு , திருவள்ளூர் . 
பி .டி . லி . செங்கல்வராய நாயக்கர் ( எஸ்டேட் ) நற்பணி சங்கம் , 148 ஊவேரிசத்திரம் , வேளியூர் அஞ்சல் , 

காஞ்சிபுரம் தாலுக்கா . 
The Voluntary Health Education and Rural Development Society , 1 Salai Street, Kanchipuram . 
Peniel Prayer house and social welfare organization , 35 Kamarajapuram , Periyakuppam 
Tiruvallore- 602 001 . 

[ 1 ] 


10 /1983 


1/ 1985 


40 / 1985 


DTP - VI-1 (T - Sup .) (25 ) 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3 ) 


14/ 1988 


38 / 1988 


112 /1994 


132/1994 


136 /1996 


139/ 1996 


202 /1997 


33/ 2000 


71/ 2000 


75 /2001 
19/ 2003 


20/ 2003 
32 / 2003 
33 / 2003 
53/2003 
131 /2003 


Chengelpet dist . Annai Indera Gandhi Welfare Association , 82 Krishnan Steet , Pilliyarpalayam 

Kanchipuram . 
கட்டவாக்கம் அன்னை இந்திராகாந்தி மாதர் சங்கம் , கட்டவாக்கம் கிராமம் , தென்னேரி அஞ்சல் வழி 

வாலாஜாபாத் அஞ்சல் . 
வேலகாபுரம் ஊற்றுநீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , வேலகாபுரம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை வட்டம் . 
Welfare Organisation of Rural Development 36 H வைத்தியர் தெரு , காஞ்சிபுரம் . 
அன்னை மரகதம் சந்திரசேகர் கிராம மகளிர் சேவா சங்கம் , அனந்தபுரம் , கரிக்கலவாக்கம் அஞ்சல் , 

திருவள்ளுர் அஞ்சல் 
M .G .R . District Blindness control soeicty , District Collectorate , Tiruvallur District 
Annai Indira Rural Development Charitable Trust Pallipet, No . 84 Nagari Road, Pallipet Tiruvallur 

District- 631 207 
கம்யூனிட்டி டெவலப்பெட் சொசைட்டி , வீரமங்கலம் அஞ்சல் , எரும்பி வழி , திருவள்ளூர் தாலுக்கா 
கிராம மகளிர் முன்னேற்ற சங்கம் , 22 மாருதி தெரு , எம் . ஜி . ஆர் . நகர் , மணவாள நகர் , 

அஞ்சல் - 602 002 . 
Village Women Development Society , வயலக்காவூர் அஞ்சல் , மாகரல் வழி , உத்திரமேரூர் தாலுக்கா . 
Greenvelnatham village forest council , Greenvelanatham village, Tiruvallur taluk . 
Pappiretty Kandigai village forest council,Pappiretty kandigai. Tiruvallur taluk . 
Placepalayam grular colony village forest council, Placepalayamvilalge, Thiruvllur taluk . 
Gangulikandigai village forest council, Gangulikandigai village. Uthukottai taluk 
Nariyamkonai village forest council , nariyankoni village , Thiruvallur taluk . 
காக்களுர் கிராம வனக்குழு , காக்களூர் அஞ்சல் , பள்ளிப்பட்டு தாலுக்கா , திருவள்ளூர் மாவட்டம் - 

631 208 
செஞ்சி எம். ஜி . ஆர்.நகர் ஏரிபாசன விவசாயிகள் சங்கம் , செஞ்சி கிராமம் , கடம்பத்துார் , திருவள்ளூர் 

வட்டம் - 631 203 
உலக பொதுமறை திருக்குறள் பேரவை சங்கம் , 76/110 பஞ்சுப்பேட்டை பெரிய தெரு , பெரிய காஞ்சிபுரம் 

631 502 
பருத்திக்குளம் நேதாஜிசுபாஷ்சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி சங்கம் , 72 பருத்திக்குளம் கிராமம் , 

திம்மசமுத்திரம் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் 
P .T.I. Village development SCIST Women Society , காக்கவாக்கம் ஊாட்சி , தண்ட லம் அஞ்சல் 
ஆரிய வைசிய மகா சபா சங்கம் , திருவள்ளூர் ஸ்ரீவாசவி கன்னிகாபரமேஸ்வரி தேவஸ்தானம் 

ப . எண் . 37 பு. எண் .67 கொண்டமாபுரம் தெரு , திருவள்ளூர் 
சின்ன காஞ்சிபுரம் குலாலர் மரபினர் களிமண் காகித கூழ் பொம்மை தொழிலாளர் நலச்சங்கம் , 

133 சி குப்புசாமி தெரு , அறிஞர் அண்ணா நகர் , சின்ன காஞ்சிபுரம் . 
Jahnsirani magalir seva sangam , காந்தி நகர் , அத்திமாஞ்சேரி பேட்டை & அஞ்சல் , பள்ளிப்பட்டு 

தாலுக்கா . 
Rural pupils development Society கனம்மாசத்திரம் திருத்தணி தாலுக்கா . 
ரூரல் எஜிகேஷனல் அவெர்னஸ் அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் சங்கம் , சீதாபுரம் முத்துகொண்டாபுரம் 

அஞ்சல் , திருத்தணி வட்டம் - 631 204 
Association for Propagation of classical homoeopaty Kanchipuram . 34 பட்டாளத்தெரு , டோல்கேட் , 

சின்ன காஞ்சிபுரம் . 
மகாத்மா காந்தி இளைஞர் நற்பணி மன்றம் , எண் .29/ 2 அக்கையா நாயுடு சாலை , திருத்தணி . 


139/ 2003 


157/ 2003 


169/ 2003 


206 / 2003 


17 / 2004 


18 / 2004 


19/2004 


32/ 2004 


68 /2004 


121/2004 


126 / 2004 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


138 / 2004 


25 / 2005 


130 / 2005 


மல்லிகை மகளிர் சுயஉதவிக்குழு சங்கம் , இந்திரா நகர் , இந்திரா நகர் , கன்கிரபுரம் சாலை , 

திருத்தணி . 
ஸ்ரீகணேஷ் விஸ்தா குடியிருப்போர் நலச்சங்கம் , புட்லூர் , திருவள்ளூர் - 602 025 
ரெட் அம்மன் ஏரிநீர்பாசனதாரர்கள் சங்கம் , நெல்வாய் கிராமம் அஞ்சல் , ஊத்துகோட்டை வட்டம் . 
March grace orphan cildren home society , 3 / 138 - A Chittor Main Road , E .N .Kandigai, Cherukkanur 

post, Thiruttani-631 205 . 
ஸ்டார் கிராம மகளிர் முன்னேற்றச்சங்கம் இராமஞ்சேரி , இராமஞ்சேரி கிராமம் , அஞ்சல் , திருவள்ளூர் 


6 / 2006 


37/ 2006 


வட்டம் 


104/ 2006 


111/2006 


127/2006 


6 / 2007 


7 / 2007 


26/ 2007 


காயிதே மில்லத் நற்பணி சங்கம் - பேரம்பாக்கம் , தாஸ் ஸ்டோர் , திருவள்ளூர் ரோடு , பேரம்பாக்கம் , 

திருவள்ளூர் வட்டம் 
சண்முகபத்மாவதி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் ஒண்டிகுப்பம் , ஒண்டிகுப்பம் கிராமம் , மணவாளநகர் 

அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் 
செஞ்சி கிராம பொது நலச்சங்கம் , 117 செஞ்சி காலனி & அஞ்சல் , திருவள்ளூர் தாலுக்கா . 
மொன்னவேடு கிராம அனைத்து மகளிர் முன்னேற்ற சங்கம் , மொன்னவேடு கிராமம் , திருவள்ளூர் 
வள்ளியம்மாள்பேட்டை கிராம அனைத்து உழைக்கும் மகளிர் முன்னேற்றச்சங்கம் , வள்ளியம்மாள்பேட்டை 

ராமஞ்சேரி , திருவள்ளூர் . 
காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுசரிகை சேலை பாதுகாப்பு சங்கம் , எண் .13 பி அனந்த ஜோதி தெரு , 

காஞ்சிபுரம் . 
குருநகர் நல வாழ்வு சங்கம் , நெ .13 அண்ணாமலைத் தெரு , குரு நகர் , ஓரிக்கை , காஞ்சிபுரம் . 
பாப்பாங்குழி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி சங்கம் , நெ .28 பாப்பாங்குழி கிராமம் , 

சேந்தமங்கலம் திருபெரும்புதுார் தாலுக்கா . 
புரட்சித்தலைவர் எம் . ஜி . ஆர் .சிறுவியாபாரிகள் சங்கம் - வாலாஜாபாத் , வாலாஜாபாத் பஸ்நிலையம் . 
Ahimsa awarness creation society . No . 1 Vasanth nagar , Palar river bank main road , Orikkai , 

Kanchipuram . 
Tmt.Kannammal Rathinam Health education and socio economic studies welfare society 
எண் . 11 /1 முஸ்லீம் தெரு , திருத்தணி - 631 201 . 


83 /2007 
87 /2007 


130 / 2007 


129/2008 


109/ 2004 


காஞ்சிபுரம் , 
2014 ஜூன் 6 . 


எம் . தேவகி , 
மாவட்டப்பதிவாளர் மற்றும் 
சங்கங்களின் பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


